GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TNICCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis. No . 197 / 2009 . 
[Price : Re . 0 . 80 Paise . 


DFP 


TAMIL 


ப . 





1 


- 
. 


RNME 


N 


- 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


H 


. 


IRUTH 


ALONE TO 


RIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 296 ] 


CHENNAI, WEDNESDAY, AUGUST 31, 2011 

Aavani 14 , Thiruvalluvar Aandu - 2042 


Part II - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


பொதுத் துறை 
( சட்டம் மற்றும் ஒழுங்கு - பி ) 


சென்னை மாநகரம் மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா , 2011 - க்கான சிலை கரைப்பு 

ஊர்வலங்கள் மற்றும் சிலைகளைக் கரைப்பதற்கான இடங்கள் பற்றிய அறிவிக்கை . 


[ அரசாணை (நிலை) எண் 784 , பொது (சட்டம் (ம ) ஒழுங்கு -பித் துறை, 31 ஆகஸ்டு 2011.) 


No . II ( 1)/ PULO/ 18( a )/ 2011 . 


காவல் ஆணையாளர் , சென்னை காவல் அவர்களின் கடித எண் 714 /SB . XIX / 2011 , நாள் 12 ஆகஸ்டு 2011 - ல் , சென்னை மாநகரைப் 
பொறுத்த வரையில் இவ்வாண்டு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களின்போது கீழ்க்கண்ட இடங்களில் விநாயகர் சிலைகளைக் கரைக்க 
அனுமதித்து அறிவிக்கை வெளியிடுமாறு அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளார் : -- 


(1) பட்டினப்பாக்கத்தில் சீனிவாசபுரம் 


(2 ) காசிமேடு மீன்பிடித் துறைமுகம் அருகில் 


( 3) திருவொற்றியூர் பாப்புலர் எடைமேடையின் பின்புறம் 


(4 ) நீலாங்கரையில் பல்கலை நகர் 


2 . காவல் ஆணையாளர் , சென்னை புறநகர் காவல் அவர்களின் கடித எண் 420/ CIW- IS / CSP/ 2011 , நாள் 5 ஆகஸ்டு 2011 - ல் , 
சென்னை புறநகரைப் பொறுத்த வரையில் இவ்வாண்டு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களின்போது கீழ்க்கண்ட இடத்தில் விநாயகர் சிலைகளைக் 
கரைக்க அனுமதித்து அறிவிக்கை வெளியிடுமாறு அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளார் : -- 


எண்ணூரில் இராமகிருஷ்ணா நகர் கடற்கரையில் 


[ 1 ] 


DTP - || - 1 Ex . (296 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 . காவல் ஆணையாளர் , சென்னை காவல் மற்றும் காவல் ஆணையாளர் , சென்னை புறநகர் காவல் ஆகியோரது பரிந்துரையினை 
நன்கு பரிசீலனை செய்தபின் , 2011 - ம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவின்போது , சென்னை மாநகரம் மற்றும் சென்னை புறநகர் 
பகுதியில் கீழ்க்கண்ட இடங்களில் விநாயகர் சிலைகளைக் கரைக்க அனுமதியளித்து இதன்மூலம் அறிவிக்கை வெளியிடப்படுகிறது : 

சென்னை மாநகரம் : 
(1) பட்டினப்பாக்கத்தில் சீனிவாசபுரம் 
(2) காசிமேடு மீன்பிடித் துறைமுகம் அருகில் 
( 3) திருவொற்றியூர் பாப்புலர் எடைமேடையின் பின்புறம் 
(4 ) நீலாங்கரையில் பல்கலை நகர் 
சென்னை புறநகர் : 
(5 ) எண்ணூரில் இராமகிருஷ்ணா நகர் கடற்கரையில் 


தேபேந்திரநாத் சாரங்கி , 
தலைமைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


